௧௭௨ செந்தமிழ்‌ 


இவர்கட்கும்‌ ஆக்ஷேபமில்லையாயினும்‌, பேரியபுராணத்திற்‌ கூறும்‌ ௮௩ 
பாயனே முதலாங்குலோத்தங்கன்‌ என்பதற்குற்ற ஆதாரங்களை வலி 
பெறுமாறு கூறவில்லையென்பகே எனஅகுறை. (1) அகபாயன்‌ என்ற 
பேடை முதலாங்குலோத்துங்கன்‌ எ ந்‌ த ஆண்டிற்கொண்டான்‌? 
(2). பெசியபுசாணத்திற்‌ காணப்படும்‌ அநபாயனும்‌ இவனும்‌ ஒன்று 
என்று கொள்வதற்குற்ற மறுக்கொணொாச்சான்றுகள்‌ யாவை? என்று 


நிலைகாட்டவேண்டுவது ஐயரவர்கள்‌ கடமையாகும்‌. 


இலக்கணவிளக்க ஆசிரியர்‌ பரம்பரை, 


திருவாரூர்ச்‌ சோமசுந்தரதேசிகன்‌ 


இருச்செ ந்‌ தூர்க்‌ கழிக்கரைப்புலம்பல்‌. 


திருச்சேந்தூர்‌ என்ப. வசையகவெறிக்க வென்றிவேற்கைக்‌ 
குமாவேண்‌ மூழ்க்தெழுக்கருளிய ஆறுபடைவிமிகளுள்ளே ஒறு. 
திருச்செந்தூர்‌, அலைவாய்‌, முக்தி த்‌ திரம்‌ முதலியன இத்தலத்திற்‌ 
குரிய பேர்களாம்‌. குமரவேள்‌ செர்தமிழ்க்‌ குருவாகவும்‌ விளங்‌ இனர்‌. 
அகத்தியருக்குச்‌ செந்தமிழ்மெரழியைச்‌ செவியறிவு றுத்த ௬ுளினார்‌ 
எனப. இன்னும்‌, நக்கீரர்‌, குமரகுருபரர்‌, ௮ருணூரிநாதர்‌, கச்சியப்ப 
முணிவர்‌ மு.தவினோர்‌ குகப்பெருமானுடைய திருவருள்பெற்ற பெரும்‌ 
புலமையுடையோரேயாவர்‌. 

திருச்சேந்தூர்க்‌ கழிக்கரைப்புலம்பல்‌ என்பது தோட்டிக்கலைச்‌ 
சுப்பிரமணியமுனிவர்‌ அருளிச்செய்தது என்ப. இச்‌ சுப்பிரமணிய 
முனிவர்‌ சிவஞானமுனிவர்‌ மாணவகர்‌ பன்னிருவருள்‌ ஒருவர்‌ கலைசைச்‌ 
சிலேடைவேண்பா, கலைசைக்கலம்பகம்‌, சுப்பிரமணியர்விருத்தம்‌, 
கேசவப்பேருமாள்‌ இரட்டைமணிமாலை முதலிய அருங்கவிநூல்க 


ளும்‌ அப்பெரியார்‌ கண்ட ூல்களேயாம்‌. 2 


திருச்செந்தூர்க்கழீக்கரைப்புலம்பல்‌ அச்சில்வாவில்லை, எட்டுப்‌ 
பிசதிகளும்‌ அகப்படவில்லை. வட்டுப்பிரதிகள்‌ வைத்திருக்கும்‌ அன்பர்‌ 
கள்‌ அவற்றை உதவுவார்களானால்‌, அச்சிட்டு அதனை வெளியிடலாம்‌. 


